T.733 . 


திருவாதுத் தமிழ் 

சங்கப் பிரசுரம் , தே * 


சாத்தந்தையார் மகனார் 
கண்ணன் சேந்தனார் 

அருளிச்செய்த 


திணைமொழி ஐம்பது . 


மூலமும் பழைய உரையும் . 


இலக்கணவிளக்க பரம்பரை, 
சோமசுந்தரதேசிகரால் 

பரிசோதிக்கப்பட்டு , 


திருவாரூர்த் தமிழ்ச் சங்கத்தாரால் 

வெளியிடப்பட்டது . 


திருவாரூர் . 
விக்டோரியா அச்சுக்கூடத்தில் 

பதிப்பிக்கப்பெற்றது . 

1918 . 


விலை அணா 2. ] 


முகவுரை 


திணை மொழி ஐம்பது என்னும் இச்சிறிய நூல் பொருளி 
அஞ் சுவையினும் மிக மலிந்ததென்று ஆன்றாராற் பலவிடத்தும் 
பாராட்டப்பட்டதாயினும் , தமிழகத்தில் இதுகாறும் புத்தகரூப 
மாக வெளிவராதிருந்தது . அக்குறையை நீக்கவேண்டும் என் 
லும் பேராசையால் , இலக்கணவிளக்க பரம்பரை சோமசுந்தர 
தேசிகர் அவர்களது கிரகத்தில் பெரியோர்களால் சேமித்து 
வைக்கப்பட்டிருந்த ஏட்டுப் புத்தகம் ஒன்றை ஆதாரமாகக் 
கொண்டும் , சென்னை இராஜாங்கத்துக் கையெழுத்துப் புத்தக 
சாலையிலிருந்த பிரதியின் நகல் ஒன்றை வருவித்தும் , மணக்கால் 
ஸ்ரீமான் முத்துரெத்தின முதலியார் அவர்கள் உதவிய பிரதி 
கொண்டும் ஆராய்ச்சி செய்து இப்புத்தகம் வெளியிடலானோம் . 


சங்க 


இதனை வெளியிடுவதற்குப் பொருளுதவி செய்த 
போஷகர்களுள் ஒருவராகிய காவாலகுடி ஸ்ரீமான் தி.சோமசுந்தர 
முதலியார் அவர்களது தமிழபிமானமும் பேருபகாரமும் மிகவும் 
போற்றற்பாலது . 


காரியதரிசிகள் . 


நூன் முகம் . 


நாலடி 

நான் மணியென்ன நச்சவரும் வெண்பாவின் 
மேலடியி னாலைந்து திணையென்ன மேவிய நூற் 
பாலடியிற் றிணைமொழியைம் பதுவாகும் பண்பினதைக் 
காலடியில் யான் பணியும் கண்ணனா ரிசைத்தனரால் . 
முருக்கைநே ரிதழ்மடவார் முயக்கவின் பத்துரையி 
னிருக்கைமொழி யிந்நூலை யியைந்தபடி யெடுத்தெழுதித் 
திருக்கையறு வித்தச்சிற் றிருத்தமுறப் பதித்தருளு 
முருக்கையார் யாவரெனி னுரைக்குவலிவ் வவனிக்கே . ( 2 ) 
பூண்டமணி தொடைபுனைந்து புனைந்து தனை வழிபடுவார் 
மாண்டதவப் பயனுணர்ந்து மாமரை நூ லந்தத்து 
நீண்டபத முறவளிப்பா னிகரிலாத திருவாரூ 
சாண்டகவி யாசாகி யைத் திலக்க ணத்தொகுதி . 

( 5 ) 
கற்றுநவில் புகழ்முனிவன் கருணைவைத் தியநாதன் 
பற்றுமிகு குலத்துதித்துப் பல்லுலகும் புகழ்பெற்றோன் 
சற்றுமொரு தளர்ச்சியிலா தெனைகண்ப னாக்கொண்டோன் 
சொற்று திகொள் சோமசுந் தரநாமத் தூயவனே. ( ச ) 

ப . அ . முத்துத்தாண்டவராயன் , 
சிறப்புப்பாயிரம் . 

விருத்தம் . 
செந்தமிழிற் பதினெண் கீழ்க் கணக்கதனு 

ளொன்றாகித் திகழ்கின்ற 
ஐந்திணைசேர் மொழியைம்ப துரையுடனே 

பரிசோதித் தச்சிட்டான் 
அந்தவிலக் , கண விளக்க வாசிரியன் 

பரம்பரைசே ரறிஞன் சோம 
சுந்தரதே சிகன்கமலைப் பதிவாசன் 

தமிழ்ஞானந் துலங்கமாதோ . 


அ . குமரசாமிப் பிள்ளை. 

சுன்னாகம் . 


கடவுள் தண 
சாத்தந்தையார் மகனார் 
கண்ணன் சேந்தனார் 

இயற்றிய 


திணைமொழி ஐம்பது 


மூலமும் உரையும் . 

குறிஞ்சி . 


. 


* அஞ்சி அச்சுறுத்துவது . 

அண்டர் துகள் பொர்கின்ற வானளவு முயர்ந்த வெற் 
பனே ! இரவின்கண் .... வருகின்ற சுரங்களாதலான் , எ - று . 
2 . கண முகை கையெனக் காந்தள் கவின 

மணமுகை யெண்ணி மந்திகொண் டாடும் 
விறன் மலை நாட வரவரிதாங் கொல்லோ 
புனமு 

மடங்கின காப்பு . 1 

செறிப்பறி வுறீஇ வரைவு கடாயது . 
( இ - ள் ) திரட்சியையுடைய மொட்டுக்களைக்கையென்று கருதும்படி காந்தள் 
கனழகுபெற வரும்ப , வதன் மணத்தையுடைய முலைகளென்று கருதி மந்தி 
கள் கொண்டாடுகின்ற மிகுதிபையுடைய மலைநாடனே ! நீ இங்கு வருத 
லரிதாங் கொல்லோ ? புனங்களுக் சினை பரியப்பட்டுக் காவ லொழிக் 
தன 

* குறிப்பு கிடைத்த இரண்டு பிரதிகளுள்ளும் “ எல்லைகாக்கின் 
றவருடைய பாணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 

1. இதனை , நச்சினார்க்கினியர் தினை விளைந்தமை கூறிச்செறிப்பறி 
வுறீஇ யதற்கு உதாரணங்காட்டுவர் , ( தொல் - களவியல் , சூ , 114. ) 


ப 


( உ ) 


திணைமொழி ஐம்பது 


ஓங்க லிறுவரைமேற் காந்தள் கடிகவினப் 
பாம்பென வோடி யுருமிடிப்பக் கண்டிரங்கும் 
பூங்குன்ற நாடன் புணர்ந்தவந் நாட்போல் 
வீங்கு நெகிழ்ந்த வளை . + 


தலைமகன் சிறைப்பமந்தனாகத் தலைமகட்குச் சொல்லுவாளாய்த் 

தோழி சொல்லியது . 


* மலயினது பக்கமலை மேற் காந்தள் புதிதாக வழகுபெறுதலாலவற் 
என் முகைகளைப் பாம்பென்று கருதிச்சென் றுருமு விடித்தலானவற்றைப் 
பிறர் கண்டிரங்குகின்ற பூங்குன் றருடன் புணர்ந்த வங்காள் போலவா யிக் 
காலத்து நெகிழ்ந்து கழன்ற வென்வளைகள் . எ - று . 

( ங ) 


ஏன லிடத் திட்ட வீர்மணிகொண் டெல்லிடைக் 
கானவர் மக்கள் கனலெனக் கைகாய்த்தும் 
வானுயர் வெற்பன் வருவான்கொ லென்றோழி 
மேனி பசப்புக் கெட . * 


தலைமகனைத்தோழி இரவுக்குறி நயப்பித்தது . 
( இ - ள் ) ஏனலிடத்திட்ட குளிர்ந்தமணிகளைக் கொண்டிரவின்கட் குறவர் 
மக்கள் தங்குளிர் நீங்கக்காயும் .......... வெற்பனிங்கு வருவான் கொலோ ? 
என்னுடைய தோழி மேனியிற் பசப்புக்கெட 

எ - து . 


5 . விரை கமழ் சாரல் விளை புனங் காப்பார் 

வரையிடை வாரன்மி னைய - வுரைகடியர் 
வில்லினர் வேலர் விரை செல் லம்பினர் 

கல்லிடை வாழ்ந ரெமர் . 
பின்னின்ற தலைமகனைக் காவ்ன்மிகுதி சொல்லிச் சேட்படுத்தது . 
(இள் ) விரைகமழா நின்ற சாரலின் கண் விளை புனங்காப்பர்கள் . இம்மலை 
யின் கண் வரவேண்டா ஐயனே ! கடுஞ்சொல்லினர் , விரைந்து செல்லு 
மம்பினர் , மலையின் வாழ்வாசாகிய வெமர் . 
எ - று , 


* இதனை , நச்சினார்க்கினியர் இரவுக்குறி நயந்து கூறியது என்ப 
தற்கு உதாரணங்காட்டுவர் . ( தொல் - களவியல் , சூ 111. ) 

இதனை , தலைவன் வருவானென்றதற்கு உதாரணங்காட்டுவர் நச்சி 
ஞார்க்கினியர் ( தொல் -- கனவியல் , ஆ . 114 ) 


* 


2 


மூலமும் உரையும் 
6. யானை 

யுடிலு மணிகிளர் நீள்வரைக் 
கானக வாழ்க்கைக் குறவர் மகளிரேம் 
ஏனலு ளைய வருதன்மற் றென்னைகொல் 
காணினுங் காய்வ ரெமர் . • + 


இதுவுமது . 


( இ - ள் ) யானைகளுழன்று திரியுமழகுமிக்க நீள் வரைக்கானத்து வாழும் வாழ்க் 
கையினையுடைய குறவின்கண் நீ பொழுவதாலென்ன பயனுளது ? நும்மைப் 
காணினும் நீர்வந் தீரென்று கேட்பினு நும்மை வெகுள்வரெமர் 
7. யாழுங் குழலு முழவு மியைந்தென 

ழு மருவி விறன்மலை நன்னாட 
மாழைமா னோக்கியு மாற்றா ளிராவரி 
னூரறி கௌவை தரும் . 


வீழு 


இரவுக்குறி விலக்கி வரைவு கடாயது . 
( இ - ள் ) யாழுங் குழலு முழவுக் தம்முடன் பொருந்தி யொலித்தாற் போல 

ழாநின்ற வருவியையுடைய மிக்க........... மான் போன்ற போக்கினை 
யுடையாளு மாற்றமாட்டாள் , நீ இரவின்கண் வருதியாயினூராரும் பிறரூ 
மலரைத்தரு மென்றவாறு . 

( எ ) 


3 . 


வேங்கை மன் வெறிகமழ் சாரற்கண் 
வாங்கமை மென்றோட் குறவர் மகளிரேஞ் 
சோர்ந்து குருதி யொழுகமற் றிப்புனத்தே 
போந்ததி லைய களிறு . 


களிறு . 


எ . 


படை - 
( இ - ள் ) வேங்கை மலர் தலான் வெறி கமழாநின்ற தண்சிலம்பின்கண்ணே 
வளைந்த மூங்கில் போன்ற மெல்லிய தோளையுடைய குறவர் மகளிரேம் 
(பாங்கள் . குரு கிபாய்ந்தொழுக விவ்விடத்தின் கண் போந்ததில்லை யையனே 

( அ ) 
- இதனை , அஞ்சி அச்சுறுத்தலின் கீழ் தமலாயஞ்சிக்கூறியது என்ப 
தற்கு உதாரணங்காட்டுவர் நச்சினார்க்கினியர் . ( தொல் --காலியல் , சூ . 114 ) 

1 துறை விளங்கவில்லை . இதனை , தலைவனைப்பேதைமை யூட்டினது 
என்பதற்கு உதாரணங்காட்டுவர் நச்சினார்க்கினியர் ( கொல்கள் வியல் , ரூ 114 ) 


து 

தலையொழி கம்பது 
9. பிணிகிறந் தீர்ந்து பெரும்பணைத்தோள் வீங்க 

மணியலை நாடன் வருவான் கொ றோழி 
கணிநிறை வேங்கை மலர்ந்துவண் டார்க்கு 
மனிநிற மாலைப் பொழுது , 1 

தோழிதலைமகனை இரவுக்குறி நயப்பித்தது . 
( இ - ள் ) நோயான் வந்த நிறத் தீர்ந்து பெரும்பணைத்தோள் பருப்ப வண் 
மலைநாடன் வருவான் கொல்லோ , தோழி , கணியைப்போல நாட்சொல்லு 
நிறைவேங்கை மலர்ந்து வண்டுகள் ஒலியாநின்ற நீலமணிபோன்ற நிறத் 
தினையுடைய மாலைப்பொழுதின்கண் ? எ - று . 
10. பலவின் பழம் பெற்ற பைங்கட் கடுவன் 

நிலவென் றினை பயிறுங் கல்சூழ் வெற்பன் 
புலவுங்கொ சோழி . புணர்வறிந் தன்னை 
செலவுங் கடிந்தாள் புனத்து . 
இது தலைமகன் சிறைப்புறத்தானாகப் படைத்து மொழி 

கிளவியால் தோழிவரைவு கடாயது . 


* 


( இ - ள் ) பலாப்பழத்தினைப் பெற்றுப் பசுங்கண்ணினையுடைய குரங்கினுட் 
கடுவ னேடி யென்று தனக்கிணையாகிய மந்தியையழைக்கும் பெற்றிய 
கற்கள் சூழ்ந்த வெற்பன் நம்மை யூடுங்கொல்லோ, தோழி ? நங்காதலரோடு 
புணர்ந்த புணர்ச்சியையறிந்து புனத்துச்செல்லும் செலவினையும் தவிர்க் 
தான் அன்னையா தலால் . எறு . 

( ய ) 


பாலை . 


11. கழுநீர் மலர்க்கண்ணாய் கௌவையோ நிற்கப் 

பொருணீர்மை நினைத்துப் பொய்த்தார் நங்காதல 
எழிகிற்க வாகி யாற்றெழுந்து தோன்றி 
வழிநீ மறுத்த சுரம் . + 

இதனை , இத்துறைக்கே உதாரணங்காட்டுவர் ந - ர் ., ( தொல் -கள் - 
வியல் , சூ . 111. ) 

இதனை , மனைப்பட்டுக்கலங்கிச் சிதைந்தவழி தோழிக்கு நினைத்தல் 
சான்ற அருமறை உயிர்த்தல் என்பதற்கு உதாரணங்காட்டுவர் ந -ர் .( தொல் - 
ரேவியல் , சூ . 1 ! 1 . ] 


தலைக்கனது செலவு 
மகள் சொல்லியது . 
மூலமும் உரையும் . 

. 
( இ - ள் ) செங்கழுநீர் போன்ற கண்ணினையுடையாய் ! அலர் பிரிந்ததால் 
நிகழும் அலர் நிற்கப் பொருண்மேல் நீர்மையை யுடையராய் நங்காதலர் 
முன் சொல்லிய சொல்லைப்பொய்த்து நம்மை நீங்குவார் போனார் ; அங்குள் 
ளார் அழியு நீர்மையவாகிப் பச்சையுறுதல் தனக்குத்தோன்றிப் போய வழி 
யின்கண் நீரறுத்த சுரங்களின் கண்ணே , எ - று . 
12. முரிபால வாகி முரணழிந்து தோன்றி 

பெரிபரந்த கான மியைபொருட்குப் போவீ 
ரரிபரந்த வுண் கண்ணா ளாற்றாமை நும்மிற் 

றெரிவர்யார் தேரு மிடத்து . 
யான் பீரியத் தலைமகளாற்றுமோ நீ யறிவாயாகென்ற தலைமகற்குத் 

தோழி சொல்லியது . 
( இ - ள் ) முரிபறந்த பருக்கையினையுடையவாய் வலியழிந்து தோன்றி யெரி 
பரந்த கானத்தின்கண் இயற்றும் பொருட் பொருட்டுச் செல்வீர் அரிபரந்த 
வுண்கண்ணாள் ஆற்றாளென்னுந் திறத்தை நும்மைப்போல் பிறரறிகிற்பார் 
யார் ஆராயுமிடத்து , எ- று . 

( உ ) 
13. ஒங்கு குருந்தோ டரும்பீன்று பாங்கர் 

மராஅ மலர்ந்தன தோன்றி விரா அய்க் 
கலந்தனர் சென்றார் வலந்த சொ லெல்லாம் 
பொலந்தொடீஇ பொய்த்த குயில் . 

பதவங்கண்டழிந்த தலைமகள் தோழிக்குச் சொல்லியது . 
( இ - ள் ) ஒங்கிய குருந்தோடே கூட வரும்புகளையீன்று பாங்கராகிய மாஅ 
மாமும் விளங்கி மலர்ந்தன ; புணர்ந்து விரவிக்கலந்து சென்ற நங்கா தலர் 
வலந்த சொல்லெல்லாம் பழுதாக்கின குயில்கள் , போலந்தொடீ ! எ - று . ( ந . ) 
14. புன்னைப் பொறிமலரும் பூம்பொழி லெல்லாஞ் 

செங்கட் குயிலக வும்பொழுது கண்டும் 
பொருணசை யுளப்பத் துரந்தார் தோழி 

வருநசை பார்க்குமென் னெஞ்சு. 
+ நம்பி அகப்பொருள் --- சூ . 170. தஞ்சைவாணன் .-- கோவை 264 


நோக்குக . 


6 


இணைமொழி ஐம்பது 


இதுவமது . 


( இ - ள் ) - புன்னைகள் பொபி போல மலாப் பூந்தண் பொழில்க ளெல்லாஞ் 
செங்கட் குயில்கள் கூவுகின்ற போழ்து கண்டும் முன்பு பொருணசையை 
யுடைய ஆக்கம் துரப்ப தம்மை நீங்கினர் ; வருநசையைப் பாரா நின்ற தென் 


னெஞ்சு, 


6- று , 


15 , சிறுபுன் புறவொடு சிற்றெழால் சீறு 

நெறியரு நீள்சுரத் தல்குவர் கொ றோழீ 
முறியெழின் மேனி பசப்பவரு ளொழிந்தார் 
பொருள் வேட்ட வேட்கை யவர் . 
ஆற்றளெனக் கவன்ற தோழிக் காற்றுவலென்பதுபடச் 

சொல்லியது . 
( இ - ள் ) சிறியபுல்லிய புறவினோடு சிறிய புல்லுரு வெகுளும் வழியரிய நீள் 
சுரத்தின்கட் டங்குவர் கொல்லோ , தோழீ ! தளிரின தழகு போன்றிருந்த 
வென்மேனி பசப்ப நம் மேலுள்ள வருளினை யொழிந்து நிறைந்த பொரு 
ளினை வேட்ட வேட்கையை யுடையவர் , எ - று . 


16. கருங்கான் மராஅ நுணாவோ டலா 
விருஞ்சிறை வண்டினம் பாலை 

முால 
விரும்பிய முள்ளெயிற் றஞ்சொன் மடவாய் 

விரும்புநாம் செல்லு மிடம் . 
புணர்த்துடன் போகிய தலைமகன் தலைமகளை யாற்றுவித்துக் 

கொண்டு சொல்லியது . 


( இ - ள் ) கருங்காலினை யுடைய மராமரங்கள் நுனாவொடு மலா விருஞ்சிறை 
வண்டினங்கள் பாலையென்னும் பண்ணைமுரல விரும்பிய முள்ளெயிற் 
றினையு மழகிய சொல்லினையுமுடைய மடவாய் ! நாம் செல்லும் வழியை 
விரும்புவாய் . எ - று . 

( சு ) 
17. கல்லதர் வாயிற் கடுந்துடிகள் பம்பும் 

வில்லுழுது வாழ்நர் குறும்புள்ளும் போவர்கொ 
வெள்வளை மென்றோ ணெகிழப் பொருணசைஇ 
நல்கா துறந்த நமர் . 


ஆற்றளென்ற தோழிக்கு ஆற்றுவலென்பது படச் சொல்லியது . 


7 


மூலமும் உரையும் . 
( இ - ள் ) கல்லையுடைய வழிமருங்கினுள்ள குறும்புகளின் வ . 
சத்தைச் செய்யும் துடிகணின் றியம்பும் வில்லுழுது வாழ்வார் குறும்பின் 
கண்ணுஞ் செல்வர் கொல்லோ ? விளங்கும் வளைமென்றோள் மெலியும்படி 
பொருள்காதலா னம்மை நல்காது நீங்கிய நமர் , எ - று . 

( எ ) 


18. கதிர்சுடக் கண்ணுடைந்து முத்தஞ் சொரியும் 

வெதிர்பிணங்குஞ் சோலை வியன்கானஞ் செல்வார்க் 
கெதிர்வன போலிதே பெல்வளையோ கொன்னே 

யுதிர்வன போல வுள . 
செலவுக் குறிப்பறிந்த தலைமக ரூடப்படாது சொல்லியது . 
( இ - ள் ) வெயில் சுடுதலாற் கண் பிளந்து முத்தங்களைச் சொரியானின்ற 
வேய் பிணங்குஞ் சோலைபையுடைய வஈன்ற கானகத்துஞ் செல்லக் கருதி 
னார்க்குடன்படுவன போன்றிருந்தன யில்லை ; என்னிலங்கு வளையோ 
கொன்னே நிலத்தின்கட் சிந்துவன போன் டன. எ - று . 

( அ ) 
19. கலையொடு மானிரங்கு கல்லத ரத்த 

நிலையஞ்சி நீள்சுரத் தல்குவர்கொ றோழி 
முலையொடு சோர்கின்ற பொன்வண்ண மன்னோ 
வளையொடு சோருமென் றோன் . 


ஆற்றளென்ற தோழிக் ஆற்றுவலென்பது படச் சொல்லியது . 


* 


( இ - ள் ) கலையொடு மான்கள் துன்புற்றிரங்கா நிற்கும் மலைவழிகளையுடைய 
களிறுகளிப்பெற்றி .........பச்சாத்தின் கட்டங்குவர் கொல்லோ ? தோழி ! 
முலையொடு சோர்கின்றன போன்ற வண்னங்கள் அந்தோ! வளை யுடனே 
தளர்ந்து சோர்கின்ற வென்றோள்கள் , எ - று . 

( கூ ) 
20. ஏற்றிய வில்லி னெயினர்க் கடுஞ்சுரம் 

பாற்றினஞ் சேரப் படுநிழற் கண்டஞ்சிக் 
கூற்றன வல்வில் விடலைபோ டென்மக 
ளாற்றுங்கொ லைய நடந்து . 


மகட் போக்கிய நற்றய் சொல்லியது . 


( இ - ள் ) நாணேற்றிய வில்லினையுடைய வேடர் வாழும் கடுஞ்சுரத்தின் கட் 
பாற்றினஞ்சோப் படுகின்ற நிழலைக் காண் ... ஞ்சி என்மகள் கூற்றன்ன வல் 


நினைமொழி இம்பது 
வில்லையடைய விட லையுடனே சென்றாற்ற வல்லள் கொல்லோ மெல்லிதாக , 
கடந்து ; எ - று . 

( w ) 
முல்லை . 
21. அஞ்சனக் காயா மலரக் குருகிலை 

யொண்டொடி நல்லார் முறுவல் கவின் கொளத் 
தண்கமழ் கோட அடுப்பீனக் காதலர் 

வந்தார் . திகழ்ககின் றோள் . 
தலைமகன் வரைவு மலிந்தது தோழி தலைமகட்கச் சொல்லியது . 
( இ - ள் ) அஞ்சனம் போலக் காயாக்கண் மலாக் , குருகிலைகள் ஒண்டொடி 
யுடைய நல்லார் முறுவல்போல வழகுகொள்ளக் குளிர்ந்த , கோடல்கள் துடுப் 
புப்போலப் பூங்குலையை யீனாமிற்ப , நக்கா தலர்வந்தார் ; நின்னுடைய தோள் 
கள் விளங் தவவாக , எ - று . 

( 3 ) 
22. மென்முலைமே லூர்ந்த பசலைமற் றென்னாங்கொ 

னன்னுதன் மாதரா யீதோ நமர்வருவர் 
பன்னிற முல்லை யரும்பப் பருவஞ்செய் 
தின்னிறங் கொண்டதிக் கார் . 


தோழி பருவங்காட்டித் தலைமகளை வற்புறுத்தியது . 
( இ - ள் ) நின்னுடைய மெல்லிய முலைமேலேய பசலைநிற மென்னங் 
கொல்லோ ! நன்னுதன் மாதராய் நமர் வருவர் பப்போன்றிருந்த நிறத்தை 
யுடைய முல்லைகள் தாம் பருவத்தைச்செய்து கண்டார்க் கினிய நிறத்தைக் 
கொண்ட திக்கார் , எ - று . 

( உ ) 
23. சென்றார் வருவர் செறிதொடீஇக் காரிஃதோ 

வெஞ்சின வேந்தர் முரசினிடித் துரறித் 
தண்கட னீத்தம் பருகித் தலைசிறந் 
தின்றையி னாளை மிகும் . 

இதுவுமது . 
( இ - ள் ) நம்மைப் பிரிந்து போயினார் வருவார் . செறிதொடீஇ ! காலம் 
கார்காலமாயிருந்தது . வெஞ்சின வேந்தர் முரசுபோலிடித்து முழங்கித்தண் 
கடல் வெள்ளத்தைப் பருகி மேன்மேற் சிறந்து இன்றையினாளை மிகுங் 
உன் , எறு 

( 5 ) 


செஞ்சு மூலமும் உரையும் 

9 
வஞ்சினஞ் சொல்லி வலித்தார் வருகுறியால் 
வெஞ்சினம் பொங்கி பிடித்து நிக் கார்வானந் 
தண் பெயல் கான்ற புறவு . 


இதுவுமது . 


. ( இன் ) செஞ்சுணங்கினையுடைய மெல்லிய முலையாய் ! நின்னைச் சேர்ந்த 
பசலை நீங்குவதாகச் சூளுறவாகிய சொற்களைச் சொல்லி நம்மை வற்புறுத்தி 
னார் . தாம் வருவதாகச் சொல்லிய குறியால் , வெஞ்சினத்தாற் பொங்கியது 
போல விடித்து முழங்கிக் கருத்தமுகில்கள் தண்பெயலைப் புறவின்கண்ணே 
யுகுத்தனவாதலால் , காரிது- எ- று , 


25. கருகிய கார்மழை கால்கலந் தேந்த 

அருகு மடமான் பிணையோ டுகளு 
முருவ முலையாய்நங் காதல பின்னே 
வருவர் வலிக்கும் பொழுது. 


இதுவுமது . 


( இ - ள் ) கருவியன்ற கரியமழை காற்றோடு 

காற்றோடு கலந்துயர் தலால் , முன் 
வெம்மையாலுருகும் மடமான் தம்பிணையொ கேளாமின்றன . நிறத்தை 
யுடைய முலையாய் ! நங்காது வாரிப் பொழுதே வருவர் . இக்காலம் நம்மைத் 
தேற்றுவியா நின்றது - எ - று . 


26 , இருங்கடன் மாந்திய வேர்கொ வெழிலி 

கருங்கொடி முல்லை கவின முழங்கிப் 
பெரும்பெய நாடிப் பெயர் குறி செய்தார் 
பொருந்த நமக்குறைத்த போழ்து , 


இதுவுமது . 


( இ - ள் ) பெருங்கடலைப்பருகிய அழகுகொண்ட முகில் கருங்கொடி முல்லை 
களழகுபெறும்படி முழங்கிப் பெரும்பெயல்விழாவிற்கப் பெயர்ந்து வருவ 
மென்று காதலர் குறிசெய்தா மாகலால் , நமக்குப் பொருந்த அவருரைத்த 
காலமிது . 

( கா 


27 , 


திணைமொழி ஐம்பது . 
ஆயரினம்பெயர்த் தாம்ப லடை தரப் 
பாய முழங்கிப் படுகடலு ணீர்முகந்து 
மாயிரு ஞால மிருள் கூர் மருண் மாலை 
சேயவர் செய்த குறி. 


இதுவுமது . 


( இ - ள் ) ஆயர்களினத்தை யூரின்கண்ணே பெயர்வித்து ஆம்பல் குழலை. 
மருவ , ஒலிக்குங்கடலுள் நீலாமுகந்து பாக்க முழங்கு தலான் மாயிரு ஞால 
மெல்லாம் இருள் மிக்கு மயங்கு மாலைப்பொழுது நம்மைப்பிரிந்து சேய 
ராயினார் வருவதற்குச் சொல்லிய குறி --எ - று . 

( எ ) 


28 . 


அதிர்குர லேறோ டலைகடன் மாந்தி 
முதிர்மணி நாக மனுங்க முழங்கிக் 
கதிர்மறை மாலை கலைபெய றாழப் 
பிதிரு முலைமேற் சுணங்கு. 


பருவங்காட்டிய தோழி வற்புறுத்தியது . 


( இ - ள் ) அலைகடலைப்பருகி யதிராநின்ற குரவினையுடைய வுருமேற்றோம் 
முதிர்ந்தமணி நாகங்கள் வருந்தும் வகை முழங்கி ஜெயின்மறைந்த மாலைப் 
பொழுது மிக்க பெயறாழ்தலான் , இவண் வேலை மேற் சுணங்குகள் பிரிக் 
தாற்போல நிறக்கும் - எறு. 

-- ( அ ) 


29. கோடலங் கூர்முகை கோளரா நேர்கருதக் 

காடெலாங் கார்செய்து முல்லை யரும்பீன 
வாரெலா நுண்ணறல் வார வணியிழாய் 
போதராய் காண்பாம் 

புறவு . 


இதுவுமது . 


( இ - ள் ) காந்தளின் மிக்கவரும்புகள் கோளாவிற்கு மாறாகக்கரு திக் காடெல் 
லாங் கார்ப் பருவத்தைச் செய்து முல்லை யரும்புகளை யீன , வழிகளெல்லாம் 
நுண்ணிய வறன் மணல் மேலெழுதலால் , அணியிழையை யுடையாய் , புற 
வினைக்காண்பாம் போதராய் - எ - று . 


Ha! a 


மூலமும் உரையும் 
38. - அருவி யதிரக் குருகிலை பூப்பத் 

தெரியா வினநிறை தீம்பால் பிலிற்ற 
வரிவளைத் : தோளி வருவார் நமர்கொல் 
பெரிய மலர்ந்ததிக் கார் . 


இதுவுமது . 


( இ - ள் ) மலையருவிகள் வந்து முழங்க , குருகிலைகள் பூப்பத், தெரிந்த வானி 
னங்கள் இனியபாலைப் பொழிய , வரிவளைத் தோளினை யுடையாய் , நமர் 
வருவார் கொல்லோ , பெரிய வாயுள்ள வழகுகளை மலர்ந்ததிக்கார் என்று ( 3) 

மருதம் . 


31. பழனம் படிந்த படுகோட் டெருமை 

கழனி வினைஞர்க் கெறிந்த பறைகேட் 
டுரனழிந் தோடு மொலிபுன லூரன் 
கிழமை யுடையனென் றோட்கு . 


தலைமகள் வாயின் மறுத்தது . 


( இ - ள் ) பழனத்தின்கட் படிந்த பக்கோட்டினையுடைய வெருமை கழனி 
யின்கட் டொழில் செய்வார் கெறிந்தப்பறையொலியைக்கேட்டு வெருவி 
யறிவழிந்தோடு மொலி புலை யுடைய ஆசன் என் றோட் குரிமையுடைய 
னென்னும் இத்துணையே யமையும் ; அவனெனக்கு நல்குதல் வேண்டுவ 
தில்லை . எ - று . 

( க ) 


32 . 


கணைக்கா னெடுமருது கான்ற நறுந்தா 
திணைக்கா னீலத் திதழ்மேற் சொரியும் 
பணைத்தாட் கதிர்ச்செந்நெற் பாய்வய லூர 
னினைத்தா னெமக்குமோர் நோய் . 


இதுவுமது . 


( இ - ள் ) திரண்ட காலையுடைய மருதுக ளுகுத்தி நறுந்தாதுக னொத்த 
தாளினையுடைய நீலங்களி னிதழ்மேலே சொரியும் பெருந்தாட் கதிரை 
யுடைய செந்நெற் பரந்த வயலூரன் பரத்தையற் கின்பத்தை பிழைத்தலே 
யன்றி யெமக்கு மோர் பசலை நோயிழைத்தான் , எ - று . 

( 2 


12 


33 . 


திணைமொழி ஐம்பது 
கடையாயார் நட்பே போற் காஞ்சிநல் லூர 
வுடைய விளநல மூண்டாய் - கடையக் 
திர்முலை யாகத்துக் கண்ணனார் சேரி 
பெதிர் நல மேன்றுநின் றாய் . 


தோழி வாயின் மறுத்தது . 
( இ - ள் ) கீழாயினார் நட்பே , போலக் காஞ்சி மரங்களையுடைய நல்லூரனே ! 
என்றோழியுடைய விளாலமெல்லா முன்பு நுகர்ந்தாய் ; பின்னை யக்கதிர் 
முலையாகத்துக் கண்ணனையார் சேரிக்கட் சென்று மற்றவரிளமை எதிர் 
நலத்தை யெதிர் நேர நின்றாய் , எ - று . 


34. செந்நெல் வினை வய லூரன் சிலபகற் 

றன்னல மென்னலார்க் கீயா னெழுபாண 
பாரித்த வல்கும் பணைத்தோளார் சேரியுள் 
வாரிக்குப் புக்குன் றார் . 


தலைமகள் பாணர் கீது வாயின் மறுத்தது . 


( இ - ள் ) செந்நெல் விளைகின்ற வயலினையுடைய ஆரன் முன்பு சில நாட் 
டன்னலத்தை யானல்லா தார்க் கீயான் ; இப்பொழுது பாரித்த வல்குற் 
பணைத்தோளையுடைய பரத்தையர் சேரியின்கள் மற்றவர் தலைமகற்கே 
நல்கும் வாரிக்கு புக்கு நின்றார் ; பாண ! இங்கு நின்று மெழுவாயாக ! எ - று ( ச ) 


35. வேனிற் பருவத் தெதிர்மலரேற் றூதுங் 

கூனிவண் டன்ன குளிர்வய நல்லூரன் 
மாணிழை நல்லா நீளநல முண்டவர் 
மேனி யொழிய விடும் , 


இதுவுமது . 


( இ - ள் ) வேனிற்காலத் தெதிர்ந்த மலர்களை யேற்றுக்கொண்டுதும் கூனி 
வண்டு போலுங் குளிர் வய னல்லூர னாகலான் மாட்சிமைப்பட்ட இளமை 
யுடைய நல்லாரின் 1550 த்தை நுகர்ந்து மற்றவ ருடப்பினை யொழிய 
விடும், எ - று . 


மூலமும் உரையும் , 

13 
36. செந்தா மரைமலருஞ் செய்வய நல வார 

நொந்தான் மற்றுன்னைச் செயப்படுவ தென்னுண்டாந் 
தந்தாயு நீயே தரவந்த நன்னலங் 
கொண்டாயு நீயாயக் கால் 


தோழி வாயின் நேர் வோள் கூறியது . 


( இ - ள் ) செந்தாமரைகள் மலராநின்ற செய்யப்பட்ட வயல்களையடைய 
நல்லூா ! நீ செய்த பிழைகட்கு நொந்தால் நின்னைச் செய்வ தென் 
னுள்ள தாம் ? என்றோள் நலத்தை தந்தாயு நீயே ; தாவந்த நன் கலத்தைக் 
கொண்டாயு நீபேயாபினால் , எ - று . 


37 . 


பல்காலும் வந்து பயின் நுரையல் பாணகே 
ணெல்சேர் விளைவய லூரன் புணர்ந்ததா 
ளெல்வளைய மென்றேளே மெங்கையர் தம்போல 
நல்லவ னாட்டமி லேம் . 


பாணற்குத் தலைமகள் வாயின் மறுத்தது . 


( இ - ள் ) பல்பொழுதும் வந்து பயின்று சொல்லற்க , பாணனே , கேட்பாயாக ! 
நெற்செறிந்த வளவயலூரன் எம்மைப் புணர்ந்த முன்னாளின் கண்ணு மெல் 
வளைய மென்றோளேம் எங்கையர் தம்மைப்போல நல்லமடந்தையருள் 
ஐயனா லெண்ணப்பட்டலேம் , எ - று . 

( எ ) 


33 , நல்வய லூர னலமுரைத்து நீபாண 

சொல்லிற் பயின்றுரைக்க வேண்டா வொழிதிநீ 
யெல்லுநன் மூல்லை இ சேர்ந்த விருங்கூந்தல் 
சொல்லுமவர் வண்ணஞ் சோர்வு . 


இதுவுமது . 


( இ - ள் ) நல்வயலூரனுடைய 

நன்மை யெல்லாம் யாங்களுளவறிந்து 
உரைக்க வல்லேம் ; பாணனே ! நீ சொல்லாற் பயின்றுரைக்க வேண்டா , 
இனி யொழிவாயாக ; நிறமிக்க நன்முல்லைமாலை சேர்ந்த விருங்கூந்தலையு 
டைய ப்ரத்தையே சொல்லாநின்றாள் தன்மாட்டவர் காதலித்த வண்ணத் 
தையு மெம்மாட்டுள்ள வவாதிகழ்ச்சியையும் , எ - று . 

( அ ) 


14 

திணைமொழி ஐம்பது 
39. கருங்கயத் தாங்கட் கழுமிய நீலம் 

பெரும்புற வாளைப் பெடைகதூஉ மூரன் 
விரும்புநாட் போலான் வியநல முண்டான் 
கரும்பின் கோ தாயினேம் யாம் . 


பபாயில்வேண்டிச் சென்றர்க்குத் தலைமகள் வாயின் மறுத்தது . 


( க ) 


(இள் ) பெருங்கயத்தீ விடத்தின்கட் செறிந்த நீலங்களையும் பெரும்புறத் 
தினையுடைய - வாளைப்பேடைகள் கதுவகின்ற வூரனெம்மை விரும்பின 
நாட்போலான் , எம்முடைய வியநலத்தை முன்னே யுண்டான் ; ஆதலானிப் 
பொழுது கரும்பின் கோதுபோல வாயினேம் , எ - று . 
40. ஆம்ப லணித்தழையு மாரமுந் துயல்வருந் 

தீம்புன லூரன் மகளிவ ளாய்ந்தநறுந் 
தேமலர் நீலம் பிணையல் செறிமலர்த் 
தாமரை தன்னையர் 


இந்நிலத்தின் கண் இன்னபெற்றியால் வருவாயாகவெனச் சொல்லியது 


( இ - ள் ) ஆம்பலாற் செய்யப்பட்ட வணித்தழையு மாரமு மல்குலின்கண்ணு 
முலையின் கண்ணு மசைந்து வருகின்ற தீம்புனலூரன் மகளிவள் , இவ்வூ 
ரின் கணு பர்ந்த நறுமலர் நீலம் ; பெண்பால்கட்கும் சூடும் மருமாலை செறிந்த 
மலர்த்தா மரை மாலையைச்சூடி வருவாயாக , எ- று. 


நெய்தல் . 


41. நெய்தற் படப்பை நிறைகழித் தண்சேர்ப்பன் 

கைதைசூழ் கானலுட் கண்டநாட் போலானார் 
செய்த குறியும் பொய் யாயின வாயிழையா 
யையகொ லான்றார் தொடர்பு : 


இதனை நச்சினார்க்கினியர் இரவுக்குறி நேர்ந்த தோழி இங்கிலத்தின் 
கண் நீ வரும்போது இன்னபெற்றியான் வருவாயாக வென்பதற்கு 
உதாரணம் காட்டினர் . ( தொல் - கள . சூ .114 . ) 

1 அருமை செய்து அயர்ப்பினும் என்பதற்கு உதாரணம் காட்டுவர் 
நச்சினார்ச்சினியர் ( தொல் -கள. சூ -114 ) 


மூலமும் உரையும் . 

15 
அல்லகுறிப்பட்டுப் பெயர்ந்த தோழி தலைமகன் சிறைப்புறத்தானாகத் 

தலைமகட்குச் சொல்லுவாளாய்ச் சொல்லியது . 
இ - ள் ) நெய்தற் படப்பை நிறைகழித் தண்சேர்ப்பன் றாழை சூழ்ந்த கான 
லின்கண் கம்மைக்கண்ட முதனாள் போலானார் ; அவராற் செய்யப்பட்ட 
குறிகளும் பிழைத்தன . ஆயிழையாய் ! ஐ நட்புச் செறிந்தன் றாகாதே 
யிருப்பது ! எ - று . 

( த ) 
42. முத்த மரும்பு முடத்தாண் முதுபுன்னை 

தத்து திரை தயங்கு தண்கடற் சேர்ப்ப 
சித்திரப் பூங்கொடி யன்னாட் கருளாய் 
வித்தகப் பைம்பூணின் மார்பு . 


தோழி வரைவு கடாயது . 


( இ - ள் ) முத்தம் போல வரும்பா நின்ற முடத்தாண் முதுபுன்னையின் கண் 
வந்து தத்தா நின்ற திரைகள் துளங்காநின்ற தண்ணங்கடற் சேர்ப்பனே ; 
எழுதிய சித்திரப் பூங்கொடி யன்னாட்கு நின்னருளினாலே நல்காய் , வித்தகப் 
பைம்பூணையுடைய நின்மார்பினை , எ - று . 

( உ ) 


43 . 


எறிசுறா நீள்கட லோத முலாவ 
நெறியிறாக் கொட்கு நிமிர்கழிச் சேர்ப்ப 
னறிவறா வின்சொ லணியிழையாய் நின்னிற் 
செறிவறா செய்த குறி . 19 


அல்லதறிப்பட்டுப் பெயர்ந்ததோழி தலைமகன் சிறைப்புறத்தானாகத் 

தலைமகட்குச் சொல்லுவாளாய்ச் சொல்லியது . 
( இ - ள் ) எறி சுறாவையுடைய நீள் கடலின்கண்ணுள்ள வோதம் வந்துலாவ 
வரிவரியா யிருக்கும் மேனியையுடைய விறால்கள் சுழன்று திருதருஞ் 
சேர்ப்ப னின்னறிவி னீங்கா திருந்த வின்சொல் அணியிழையை யுடையாய் ! 
நின்மனையின் புறத்துச் சேர்ப்பன் செய்த குறிகள் பலகாலு முளவாக 
- 

( s ) 


நின்றன , 


+ ( வேண்டாப்பிரிவிலும் என்பதற்கு உதாரணம் காட்டுலர் நச்சி 
னார்க்கினியர் . ( தொல் , கள - ரூ 114 ) 
9 இதனை இத்துறைக்கே உதாரணங் காட்டுவர் நீர் , ( தொல் - க சூ -133 ) 


16 


திணைமொழி ஐம்பது 


இனமீ னிருங்கழி யோத முலாவ் 
மணிநீர் பறக்கும் துறைவ தகுமா 
குண நீர்மை குன்றக் கொடியன்னாள் பக்க 
நினைநீர்மை யில்லா வொழிவு 


தலைமகனைக் கண்ணுற்று நின்ற தோழி வரைவு கடாயது . 


2 


( ள் ) இனமீன்களையுடைய வீருங்கழியின் கண்ணே வந்து ஓதங்களுலாவ 

மணி போன்ற நீர் பறக்குந் துறைவளே ! தகுவதன்றோ குணத்தன்மை 
குன்றாக கொடியன்னாளை மறுத்து நினையு நீர்மையன்றி யொழிதல் 
நினக்கு ? எ- று . 
45. கடல் கொழித் திட்ட கதிர்மணி முத்தம் 

படமணி யல்குற் பரதர் மகளிர் 
தொடையல் சேர்த் தாடுந் துறைவவென் றோழி 
யுடலு முறுநோ யுரைத்து . 


இதுவுமது . 


( இ - ள் ) கடல் கொழிந்துச் சிந்திய கதிர்மணி முத்தத்தைப் படம் போன்ற 
அழகிய வல்குற்பாதர்மகளிர் மாலையாகச் சேர்த்து விளையாடும் துறைகனே ; 
என்றோழி மருகாநிற்கும் தன்னுறு நோயை யெனக்குரைத்து , எ -று . ( ரு ) 


46. முருகயற் கான லகன்கரை யாங்கட் 

குருகின மார்க்குங் கொடுங்கழிச் செர்ப்ப 
மருவி 

வி வாலுற வேண்டுமென் றோழி 
வுருவழி வுண்ணோய் கெட . 


இதுவுமது . 


( இ - ள் ) நறு விரை யுளதாகிய கானலையுடைய வகன் கரையின்கட் 
குருகினம் ஆராநின்ற கொடுங்கழிச் சேர்ப்பனே ! பயின்று வருதலைச் 
செய்யுமென் றோழி ; மாமை நிறமழியாநின்ற வுள்ளத்தின் கண் நோயொழிய , 

( கா ) 


* 


காதன் As A ஜ.எப்படக் களனும் பொழுதும் வரைகிலை விலக் 
கியதில் அருளவேண்டும் என்பதற்கு உதாரணங் காட்டுவர் நச்சினார்க்கினியர் 
( தொல் - கிள . சூ -114 .) 


மூலம் உரையும் . 

17 
47. - அணிபூங் கழிக்கான லற்றைநாட் போலான் 

மணியெழின் மேனி மலர்பசப் பூரத் 
துனிகடற் சேர்ப்பன் றுறந்தான் கொ றோழி 

துணியுமென் பெமன்றோள் வளை . 
தலைமகன் சிறைப்புறத்தனாகத் தோழியாற் சொல்லெழப்பப்பட்டுத் 

தலைமகள் சொல்லியது . 
( இ - ள் ) அனிந்த பூக்களையுடைய கழிக்கானலின்கட் கண்ட வற்றைகாட் 
போலான் ; மனியெழின் மேனியின்கண் மிக்க பசப்பேர் துனிகடற் 
சேர்ப்பனெம்மை மிகவே துறந்தான் கொல்லோ ; என் மென்றோள் 
வளைக ணீங்காநின்றன , எ - று . 

( எ) 
48 . கறங்குமணி நெடுந்தேர் கண்வா ளறுப்பப் 

பிறங்கு மணன்பே எலவன் பரப்ப 
வறங்கூர் கடுங்கதிர் வல்விரைந்து நீங்க 
நிறங்கறு மாலை வரும் . 

தோழி தலைமகளை இரவுக்குறி நயப்பித்தது . 
( இ - ள் ) ஒலிக்கு மணியையுடைய நெடுந்தேர் கண்டார் கண்ணினொளியை 
யறுப்ப , வுயர்ந்த மணன்மே லலகன் பரப்ப , வெம்மை மிக்க கடிய வெயில் 
கடிதாக நீங்கச், செக்கர் நிறமாக நமிச்க மாலைப் பொழுதின்கண் நங்காத 
லன் வரும் , எ - று 

( அ ) 
49. மயில்கொன் மடவாள் கொன் மாநீர்த் திரையுட் 

பயில்வதோர் தெய்வங்கொல் கேளீர் குயில்பயிறுங் 
கன்னி பிளஞாழற் பூம்பொழி னோக்கிய 
கண்ணின் வருந்துமென் னெஞ்சு - 

தலைமகன் பாங்கற்குச் சொல்லியது . 
( இ - ள் ) மயிலோ மடவாளோ மாநீர்த்திசையின் கடல் பயின்றுறைவ 
வதோர் தெய்வங்கொல் ? கேளீ sே ! குயில்கள் கூவ நின்ற சன்னி 
யிள ஞாழற் பூம்பொழி மீன்கண் அவரைகோக்கிய வென்கண்ணினுமிக 
வருந்தாநின்ற தென்னெஞ்சு, எ - று . 

( கூ ) 


- இதனை இந்துரைக்கே 2- தாரணங்காட்டுவர் நர் . ( தொக் - க x . சூ -103 ) 


18 

திணைமொழி கம்பது 
50. பவளமு முத்தும் பளிங்கும் விரை இப் 

புகழக் கொணர்ந்து புறவடுக்கு முன்றிற் 
றவழ்திரைச் சேர்ப்பன் வருவான் கொ றோழி 
திகழுந் திருவமர் மார்பு , 


பகற்குறிக்கட் டலைமகன் சிறைப்புறத்தானாகத் தலைமகட்குச் சொல்லு 

வாளாய்த் தோழி வரைவு கடாயது . 


( இ - ள் ) பவளத்தினையும் , முத்தினையும் பளிங்கினையும் கலந்து பிற புகழக் 
கொண்வாது மனை சூழ்ந்த படைப்பையை யணைந்த முற்றத்தின்கண் 
வந்து வழங்குகின்ற திரையை புடைய சேர்ப்பன் விரைந்து வருவன் 
கொல்லோ தோழி ; முன்புபோற் பொலி வழிந்திரா நினதழகமைந்தமார்பு 
பொலிவுடைய தாய் யிருந்ததாதலான் எம்பெருமான் விரைந்து வருமென்று 
முற்கொண்டு உ.மக்கு அறிவிக்கின்றது போலும் 


- 


( 10 ) 


பிழை 


விரை 


21 
11 


கல் 


கல்ல 


13 


23 

1 
22 


முரசினிடித்துறி 

முரசினிடித்துறி 
கல் 

னல் 
செல்லுமவர்வண்ணஞ் கசல்லுயவர்வண்ணன் 
தத்து திரை தயங்கு தந்து திரை தயங்கு 


15 . 


Victoria ]Press -- Tiruvallur : 


